﻿7. அவர்களின் இதயங்கள் மற்றும் செவிப்புலன்கள்மீது அல்லாஹ்  முத்திரையிட்டுவிட்டான். அவர்களின் பார்வைமீது திரை (விழுந்து) இருக்கிறது. (ஆகவே,) அவர்களுக்குப் பெரும் வேதனை உண்டு.
--------------------------
(அந்த இறைமறுப்பாளர்களின் நிலையை இந்த வசனம் மேலும் விவரிக்கிறது.) அதாவது அவர்களின் உள்ளங்களிலும் செவிப்புலன்களிலும் அல்லாஹ்  முத்திரையிட்டுவிட்டான். மேலும், அவர்களது பார்வையிலும் திரை விழுந்துள்ளது. எனவே, அவர்கள் நேரான பாதையைப் பார்க்கமாட்டார்கள்; (நல்லவற்றைக்) கேட்கவோ சிந்திக்கவோ புரிந்துகொள்ளவோ முன்வரமாட்டார்கள்.

முத்திரையிடல் (கத்ம்) 
-------------
"முத்திரையிட்டுவிட்டான்" என்பதைக் குறிக்க மூலத்தில் "கத்ம்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: பாவக்கறைகள் உள்ளங்களில் படிந்து அவை உள்ளத்தின் நாலா புறங்களையும் சூழ்ந்து ஒன்றுதிரண்டுவிடும் நிலையே "கத்ம்" எனப்படும். இவ்வாறு இறைமறுப்பாளர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டதைத் தனது செயல் என்றே இறைவன் இங்கே வர்ணிக்கின்றான். அவர்களது "இறைமறுப்பு" எனும் செயலுக்குத் தான் மேற்கொண்ட பதில் நடவடிக்கையையே "முத்திரையிடல்" என இறைவன் குறிப்பிடுகின்றான்.
"அவர்களது இறைமறுப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ்  முத்திரை வைத்துவிட்டான்" (4:155) என மற்றொரு வசனம் கூறுகிறது. "உள்ளங்களைப் புரட்டுபவனே! எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின் மீதே நிலைப்படுத்துவாயாக" என்ற நபிமொழியிலும் இக்கருத்து தொனிப்பதைக் காணலாம்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "அல்லாஹ்  அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டுவிட்டான்" என்பதன் பொருளாவது: சத்தியத்திற்கு அழைப்பு விடுக்கும்போது அதைச் செவியேற்க மனமில்லாமல் அலட்சியப்படுத்திவிட்டு, அவர்கள் அகந்தையோடு நடந்துகொண்டதையே "முத்திரை" என (உருவகப்படுத்தி) இறைவன் அறிவிக்கின்றான்; ஒரு செய்தி சொல்லப்படும்போது அதைக் கேட்டுப் புரிந்துகொள்ள முயலாமல் அகம்பாவத்தோடு அலட்சியப்படுத்துபவரைப் பற்றி "இன்ன மனிதர் இந்த விஷயத்தில் செவிடர்" என்று சொல்வதைப் போன்றதுதான் இதுவும் என்று விரிவுரையாளர்களில் சிலர் கூறுகின்றனர்.
ஆனால், இந்த விளக்கம் சரியல்ல. ஏனெனில், அவர்களின் உள்ளங்களிலும் செவிகளிலும் தானே முத்திரையிட்டுவிட்டதாக அல்லாஹ்  அறிவிக்கின்றான். (அப்படியிருக்கும்போது, இது இறைமறுப்பாளர்களின் அலட்சியப் போக்கையே குறிக்கிறது என எவ்வாறு கூறமுடியும்?)
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களுடைய இந்தக் கருத்தை ஏற்காமல், அவர்கள் மறுதலித்த கூற்றையே ஸமக்ஷரீ மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்.
(இறைமறுப்பாளர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் வே முத்திரையிட்டுவிட்டு, அவனே அவர்களை வேதனையும் செய்வான் என்பது பொருத்தமாகாது என்று கூறி,) இவ்வசனத்திற்கு ஐந்து வகையான விளக்கங்களை அவர் அளித்துள்ளார். அத்தனையும் பலமில்லாதவை. உள்ளங்களில் முத்திரையிட்டு, சத்தியத்தின் பக்கம் சேரவிடாமல் தடுப்பது அல்லாஹ் வுக்குப் பெருமை தரும் செயலாகாது என்ற முஅதஸிலாக்களின் கொள்கையையே அவர் பிரதிபலித்துள்ளார்.
இறைமறுப்பாளர்கள் சத்தியத்தைக் கைவிட்டு, அசத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பதற்குப் பதிலடியாகவே அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு, அவர்களுக்கும் நேரிய வழிக்கும் இடையே தடையை ஏற்படுத்துகிறான் என்பதே உண்மையாகும்.
இது அல்லாஹ் வைப் பொறுத்த வரை நீதியும் சரியான நடவடிக்கையும் ஆகும்; பொருந்தாத செயல் அன்று. இக்கருத்தைப் பின்வரும் வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன:
அவர்கள் (நேர்வழியிலிருந்து) சறுகியபோது, அல்லாஹ் வும் அவர்களின் உள்ளங்களைச் சறுகச் செய்தான். (61:5)
ஆரம்பக் கட்டத்தில் அவர்கள் இவ்வேதத்தை நம்பாமல் இருந்ததைப் போன்றே (இப்போதும்) அவர்களின் இதயங்களையும் பார்வைகளையும் (வேறு பக்கம்) திருப்பிவிடுகின்றோம். (6:110)
இன்னும் இவை போன்ற பல வசனங்கள், இறைமறுப்பாளர்களின் நடவடிக்கைக்குப் பதில் நடவடிக்கையாகவே இறைவன் அவர்களுக்கு முத்திரையிடுகிறான் என்று தெரிவிக்கின்றன. இந்த வசனங்களை ஸமக்ஷரீ முறையாக அறிந்திருப்பாரானால் மேற்கண்டவாறு விளக்கமளித்திருக்க மாட்டார்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த விஷயத்தில் என்னைப் பொறுத்த வரை சரியான கருத்து என்னவென்றால், இதற்கு நிகரானதொரு விஷயத்தில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தெரிவித்துள்ள செய்தியே ஆகும்.
"இறைநம்பிக்கையாளர் ஒரு பாவம் புரிந்துவிட்டால் அவரது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவர் பாவத்தைவிட்டு விலகி, மன்னிப்புக் கோரி, திருந்திவிட்டால் அவரது உள்ளம் தூய்மையாக்கப்படும். அவர் பாவத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அக்கரும்புள்ளியும் பெரிதாகிக்கொண்டே வந்து இறுதியில் அவரது உள்ளத்தை மிகைத்துவிடும். அதுதான் "அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் அவர்களின் உள்ளங்களில் கறையாகப் படிந்துவிட்டன" (83:14) எனும் வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ள கறையாகும்" என நபியவர்கள் கூறினார்கள்.
ஆக, பாவங்கள் தொடரும்போது உள்ளத்தை அவை திரையிட்டு மூடிவிடுகின்றன. அப்போதுதான், அல்லாஹ் விடமிருந்து முத்திரையிடலும் வந்துசேருகிறது. பின்னர் அந்த உள்ளத்தில் இறைநம்பிக்கைக்கு வழியே இராது; இறைமறுப்பு வெளியேறவும் வாய்ப்பு இராது. இதுவே அல்லாஹ்  இங்கு குறிப்பிடும் முத்திரையாகும். பைகளிலும் உறைகளிலும் இடப்படும் முத்திரைக்கு ஒப்பிட்டு, இந்த இதய முத்திரையை இறைவன் குறிப்பிட்டுள்ளான்.
